வரங்களின்‌ செயல்பாடூகள்‌ 


சகோ. அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


ஞானவான்களையோ, புத்திமான்களையோ, பண பலம்‌ 
படைத்தவர்களையோ தேவன்‌ தெரிந்துகொள்ளாமல்‌, உங்களையும்‌ 
என்னையுமே தனது சத்துவங்களையும்‌, வல்லமைகளையும்‌ 


இவ்வுலகத்தில்‌ வெளிப்படூத்தும்படி கர்த்தர்‌ தெரிந்துகொண்டார்‌. இது 
அவர்‌ நம்முடைய வாழ்க்கையில்‌ நம்மைக்குறித்து வைத்திருக்கின்ற 
மேன்மையான திட்டத்தையே வெளிப்படுத்துகிறது. தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ அவரது செயல்திட்டத்தில்‌ முக்கியமானவர்கள்‌. அநேக வேளைகளில்‌ 
நம்மால்‌ இதனைப்‌ புரிந்துகொள்ளமுடிவதில்லை, தேவன்‌ நம்மைக்‌ குறித்து 
வைத்திருக்கின்ற மேன்மையான திட்டங்களை நாம்‌ மறந்துவிடுகின்றோம்‌; அவைகளில்‌ 
செயல்பட தவறிவிடுகின்றோம்‌; இறுதியிலே இழந்துபோனவைகளுக்காக ஏங்கி அழும்‌ 
நிலமைக்குள்ளாக நாம்‌ கடந்து வந்து விடுகிறோம்‌. 


நாம்‌ எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றோமோ அங்கே அவருடைய நாமத்தின்‌ நிமித்தம்‌ 


ஒரு வல்லமையான தேவ மனிதர்களாக வாழவும்‌, நம்மூலமாக தன்னுடைய 
திட்டங்களையும்‌, சித்தங்களையும்‌ நிறைவேற்றவும்‌ தேவன்‌ வாஞ்சையுள்ளவராயிருக்கின்றார்‌. 
வல்லமையான வாழ்வு வாழ விசுவாசிகளுக்கும்‌, ஊழியர்களுக்கும்‌ ஆசைகள்‌ 


இருந்தபோதிலும்‌, தேவன்‌ எப்படிப்பட்ட கிருபைகளை தங்களுக்குள்‌ வைத்திருக்கிறார்‌ 
என்று இன்னமும்‌ கூட அநேகரால்‌ அறியமுடிவதில்லை. நமக்குள்‌ எப்படிப்பட்ட 
கிருபைகளையும்‌, வரங்களையும்‌ தேவன்‌ வைத்திருக்கிறார்‌ என்பதை நாம்‌ அறிந்து 
அதன்படி செயல்படத்‌ தொடங்கினால்‌ மாத்திரமே நாம்‌ அவரை இவ்வுலகில்‌ வல்லமையாய்‌ 
வெளிப்படுத்த முடியும்‌. யார்‌ தனக்குள்ளே தேவன்‌ வைத்திருக்கின்றவைகளை 
அறிந்துகொண்டார்களோ, அறிந்துகொண்டதின்‌ பிரகாரம்‌ செயல்படத்‌ 
தொடங்கிவிட்டார்களோ, அவர்களைக்‌ கொண்டு தேவன்‌ இவ்வுலகில்‌ மகத்தான 
காரியங்களைச்‌ செய்யமுடியும்‌. 


தெளிவான பயணத்திற்கு வழிகோலும்‌ வரங்கள்‌ 


நான்‌ எனது வீட்டில்‌ முதலாவது மகனாக இருந்தபோதிலும்‌, அதிகம்‌ பயப்படுகிற 
சுபாவம்‌ எனக்குள்‌ இருந்தது. நான்‌ எட்டாம்‌ வகுப்பு படிக்கும்‌ வரை விளையாடுவதற்கென்று 
கூட எனது தாயார்‌ என்னை வீட்டை விட்டூ வெளியே அனுப்புவதில்லை; மகன்‌ கெட்ட 
நண்பர்களுடன்‌ சேர்ந்து தவறான வழியில்‌ சென்றுவிடக்கூடாது என்று மிகவும்‌ 
கண்டிப்புடனும்‌ கட்டுப்பாடுடனும்‌ என்னை வளர்த்துவந்தார்கள்‌. எனது தாய்‌ 
ஆசிரியரானபடியினால்‌ அவர்களுடனேயே பள்ளி முடிந்தவுடன்‌ வீட்டிற்கு வந்துவிடவேண்டும்‌. 
மேல்‌ நிலைப்பள்ளி சென்ற பின்பும்‌ கூட பள்ளி முடிந்தவுடன்‌ உடனடியாக வீட்டுக்கு 
வந்துவிடவேண்டும்‌. இதனால்‌, வெளியிலே நண்பர்களுடன்‌ விளையாடூவதற்கென்று கூட 
எனக்கு வாய்ப்பு கிட்டவில்லை; வீட்டிலே எனது நான்கு சகோதரிகளுடன்‌ மாத்திரமே 
விளையாடவேண்டிய நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டது. நான்‌ வெளி உலகை அறியாதவனாகவே 
வாழ்ந்துகொண்டிருந்தேன்‌; மிகவும்‌ பயப்படுகிறவனாகவும்‌ காணப்பட்டேன்‌. எனக்குள்ளே 
என்னென்ன தாலந்துகள்‌ புதைந்திருக்கின்றன என்பதை அறியாதவனாக இருந்தேன்‌. 


ஒருநாள்‌ நான்‌ எனது வாழ்க்கையை இயேசுவுக்கென்று அர்ப்பணித்தபோது, தேவன்‌ 
எனது கண்களைத்‌ திறந்தார்‌. எனக்குள்ளே என்னென்ன தாலந்துகள்‌ மறைந்திருக்கின்றன 
என்பதை அப்போது என்னால்‌ தெளிவாகக்‌ காணமுடிந்தது. விசேஷமாய்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ என்னைத்‌ தொட்டபோது, எனக்குள்ளே மறைந்து கிடந்த தாலந்துகளை 
இன்னும்‌ தெளிவாகப்‌ பார்க்கமுடிந்தது. தேவன்‌ எனக்குக்‌ கொடுத்த தாலந்துகளை நான்‌ 


அறிந்துகொண்டபடியினால்‌, எந்த தாலந்துகளையும்‌ நான்‌ பயன்படூத்தாமல்‌ 
விட்டுவிடவில்லை; அவைகளை அறியாமல்‌ விட்டூவிடவுமில்லை. பாடல்‌ பாடுகின்ற, பாடல்‌ 
எழுதுகின்ற தாலந்துகள்‌; சிறு பிள்ளைகள்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ செய்கின்ற, பிரசங்கம்‌ 
செய்கின்ற தாலந்துகள்‌; வாலிப ஊழியம்‌, தனிப்பட்ட விதத்தில்‌ ஆலோசனை வழங்குதல்‌ 
போன்ற தாலந்துகளில்‌ எதையும்‌ நான்‌ துட்சமாய்‌ நினைக்கவில்லை. தேவன்‌ எனக்குள்‌ 
வைத்திருக்கின்ற அனைத்து தாலந்துகளையும்‌ பயன்படுத்துவதில்‌ நான்‌ அசதியாயிராமல்‌, 
அதிக கவனமாயிருக்கின்றேன்‌. 


விண்ணக ஓளியில்‌ வெளிப்படும்‌ வரங்கள்‌ 


தேவனுடைய ஓளி எனது கண்களில்‌ வந்தபோதே நான்‌ எனக்குள்ளே 
வைக்கப்பட்டிருக்கின்ற வல்லமைகளையும்‌, வரங்களையும்‌ பார்க்கத்‌ தொடங்கினேன்‌. வெளி 
உலகத்தில்‌ நடப்பவைகளைக்‌ காண்பதற்கு முன்னால்‌ நான்‌ எனது வாழ்க்கையின்‌ 
உள்ளான காரியங்களைக்‌ காணத்‌ துவங்கினேன்‌. தேவனுடைய வசனத்தின்‌ வெளிச்சத்தில்‌ 
அவைகளைக்‌ கண்டேன்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ நடத்துதலின்படி பார்த்தேன்‌. இந்த 
நிமிடம்‌ வரை நான்‌ தேவன்‌ தந்த எந்த வரத்தையும்‌ இழந்துவிடவில்லை எல்லாவற்றையும்‌ 
தேவனுடைய இராஜ்ய விருத்திக்கென்று தினமும்‌ பயன்படுத்தி வருகின்றேன்‌. தேவனுடைய 
சரீரத்தில்‌ அவயவங்களாக அங்கம்‌ வகிக்கின்ற நாம்‌ தேவன்‌ நமக்குத்‌ தந்தருளியிருக்கின்ற 
வரங்களையும்‌, தாலந்துகளையும்‌ அறிந்துகொண்டு செயல்படத்‌ தொடங்கினால்‌, நாம்‌ 
இருக்கின்ற இடங்களில்‌ ஒரு மிகப்‌ பெரிய மாற்றத்தைக்‌ காணமுடியும்‌. ஒருவேளை 
நமக்குள்‌ இருக்கின்ற தாலந்துகளை வெளியிலே கொண்டுவருவதற்கு வாய்ப்புகள்‌ 
கிடைக்காமல்‌ போகலாம்‌, நம்மை யாரும்‌ உந்தித்‌ தள்ளாததினால்‌ ஒருவேளை நம்முடைய 
வரங்கள்‌ வெளியே தெரியாமலேயே இருக்கலாம்‌. தேவன்‌ நமக்குள்‌ வைத்திருக்கின்ற 
பரலோக பொக்கிஷமாகிய வரங்களை நாம்‌ அறிந்துகொண்டோமானால்‌, நாம்‌ 
சாதாரணமானவர்களாயிருக்கமாட்டோம்‌, தேவனுக்காக பெரிய காரியங்களைச்‌ 
செய்கிறவர்களாக நாம்‌ மாறிவிடுவோம்‌. 


கிரிக்கெட்‌ மட்டையானது ஒருவித விசேஷ மரத்தினால்‌ செய்யப்படுகின்றது, 
சோட்டாநாக்பூர்‌, இமாலயா போன்ற இடங்களில்‌ இந்த மரம்‌ காணப்படுகிறது. இந்த மரத்தில்‌ 
செய்யப்பட்ட மட்டைகளை எவ்வளவு கடினமாக நாம்‌ உபயோகப்படூத்தினாலும்‌, 
அடித்தாலும்‌ சீக்கிரத்தில்‌ உடைந்துபோவதில்லை. 125 கி.மீ வேகத்தில்‌ பந்து 
வீசப்பட்டாலும்‌ அதனை அடிக்கின்றபோதும்‌ அதனைத்‌ தாங்குகின்ற வலிமை அதற்கு 
உண்டு. ஆனால்‌, இந்த மரத்துக்கு ஒரு விசேஷித்த குணம்‌ உண்டு அது என்னவென்றால்‌, 
இந்த மரத்தின்‌ மேல்‌ தீ பிடிக்கின்றபோது மாத்திரமே அதனுடைய விதைகள்‌ உடைந்து 
வெளியிலே விழுந்து வேறோரு மரம்‌ முளைக்கின்றது. நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌ 
கூட பரிசுத்த ஆவியானவரின்‌ அக்கினி மயமான அபிஷேகம்‌ வரும்போதோ அல்லது 
பலவிதமான பிரச்சனைகள்‌ வழியாக நாம்‌ கடந்துபோகும்‌ போதோ நமக்குள்‌ 
காணப்படுகின்ற வரங்கள்‌ வெளிப்படத்‌ தொடங்கலாம்‌. 


அசதியாயிருந்தால்‌ ஆபத்து 
அனல்மூட்டினால்‌ ஆனந்தம்‌ 


முப்பராகிய சங்கத்தார்‌ உன்மேல்‌ 
துர்க்கதரிசனத்தினால்‌ உனக்கு 


கைகளை வைத்தபோது 
2 தீமோத்தேயு 4:14 


[fll sles 


இன்று அநேகருக்கு தனக்குள்ளே எனனென்ன வரங்கள்‌ இருக்கிறது என்பதே 
தெரிவதில்லை. இதனை அறியாதபடியினாலேயே பலர்‌ ஊழியத்திலே முன்னேற முடியாமல்‌ 
பாதியிலேயே  சோர்ந்துபோய்விடுகின்றனர்‌. இப்படிப்பட்ட நிலையில்‌ இவர்கள்‌ மற்ற 
ஊழியர்களைப்‌ பார்த்து அவர்களைப்போலச்‌ செய்யத்‌ தொடங்குகிறார்கள்‌. நமக்குள்‌ 
எத்தனையோ வரங்கள்‌ கொடுக்கப்பட்டிருந்தாலும்‌, மற்றவர்களுடன்‌ நாம்‌ இணைந்து 
செயல்படுகின்றபோது நமது பலம்‌ இன்னமும்‌ அதிகரிக்கும்‌. ஆனால்‌ நமக்குள்ளும்‌, நம்மைச்‌ 
சார்ந்தவர்களுக்குள்ளும்‌ உள்ள தாலந்துகளை நாம்‌ அறிந்திராத பட்சத்தில்‌ நம்மால்‌ 


மேன்மையானவைகளைச்‌ செய்யமுடியாது. ஒருவேளை நம்மில்‌ ஒருவருக்கு பாடல்‌ பாடூகின்ற 
தாலந்து இல்லாதிருந்தாலும்‌, நாம்‌ அவரை உற்சாகப்படுத்தினால்‌ அவருக்குள்‌ அது 
ஊற்றெடூக்கத்தான்‌ செய்யும்‌. ஒவ்வொருவருக்குள்ளும்‌ என்ன வரங்கள்‌ தாலந்துகள்‌ 
இருக்கின்றன என்பதனை நாம்‌ இனங்கண்டுகொண்டு அப்படிப்பட்டவர்களையும்‌ நம்முடன்‌ 
இணைத்துக்கொண்டால்‌ நம்முடைய ஊழியத்தின்‌ பலம்‌ இன்னமும்‌ அதிகரிக்கும்‌. 
எல்லாருக்குள்ளும்‌ எல்லா வரங்களும்‌ கிரியை செய்வதில்லை; ஆனால்‌, எல்லாருக்குள்ளும்‌ 
ஏதாவது சில வரங்கள்கூட இல்லாமலிருப்பதில்லை. எவரையும்‌ தேவன்‌ வெறுமையாக 
படைக்கவில்லை. எல்லாரும்‌ இணைந்து ஊழியத்தில்‌ செயல்பட்டால்‌, தேவனுடைய 
இராஜ்யத்தை வல்லமையாய்‌ இந்த பூமியிலே நாம்‌ கட்டமுடியும்‌. 


தேவ சபைகள்‌ இன்று விசுவாசிகளினிடத்தில்‌ காணப்படுகின்ற வரங்களையும்‌, 
வல்லமைகளையும்‌ காணத்‌ தவறிவிட்டபடியினாலேயே வல்லமையிழந்து காணப்படுகின்றது. 
ஒருவேளை நம்மிடத்தில்‌ 50 நபர்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌, 100 நபர்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌ அல்லது 200 நபர்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌ ஆனால்‌, 
அவர்கள்‌ ஒவ்வொருவருக்குள்ளும்‌ இருக்கின்ற வரங்களையும்‌, தாலந்துகளையும்‌ நாம்‌ 
இணங்‌ கண்டுகொள்ளாத பட்சத்தில்‌ நமது சபையோ அல்லது நமது ஊழியமோ 
வல்லமைமையாக அமையாது. நமக்குள்ளேயே என்ன இருக்கின்றது என்பதை நாம்‌ அறியாத 
பட்சத்தில்‌, பிறரது காரியங்களை அறிந்துகொள்வது மிகக்கடினம்‌. சிலருக்கு எனக்குள்ளே 
என்ன இல்லை எல்லாமே இருக்கின்றது என்கிற மேட்டிமை உணர்வே காணப்படுகிறது. 
பவுல்‌ தீமோத்தேயுவிற்கு எழுதும்போது “ உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தைப்பற்றி 
அசதியாயிராதே” என்று எழுதுகிறார்‌. பிறப்பு முதலே நமக்கு ஒரு சில வரங்கள்‌ 
அளிக்கப்பட்டிருந்தாலும்‌, தேவ மனிதர்கள்‌ நம்மேல்‌ கைகளை வைத்து ஜெபிப்பதினாலும்‌ 
பரிசுத்த ஆவியானவரால்‌ வரங்கள்‌ நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. 


இதினிமித்தமாக, pare, பல்லு என்‌ கைகளை த்தது னல்‌ 


நினைப்பு டுகிறேன்‌ தவன்‌ நமக்கு ae டன்‌ ட்வின்‌ 
பலமும்‌ அன்பும்‌ தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கறார்‌. 2 
தீமோத்தேயு 1:6,7 


நமக்குக்‌  கொடுக்கப்பட்டுள்ள வரங்களையே நாம்‌  அறியாதிருப்போமானால்‌, 
அவைகளை எப்படி அனல்மூட்டி எழுப்பிவிட முடியும்‌; எனவே, முதலில்‌ நமக்குள்‌ 
மறைந்திருக்கின்ற வரங்களை அறிந்துகொள்ளவேண்டும்‌. தேவ மனிதர்கள்‌ தங்கள்‌ 
கைகளை வைத்ததினால்‌ ஒருவேளை நமக்கு வரங்கள்‌ கிடைத்தாலும்‌, ங்கள்‌ தேவ 
மனிதர்களிடமிருந்தல்ல தேவனிடத்திலிரந்தே வருகிற்றன. நாம்‌ அசதியாயிராமல்‌, 
ஜாக்கிரதையாயிருந்து நம்முடைய ஊழியங்களில்‌ அவைகளைப்‌ பயன்படுத்தினால்‌, 
மகிமையானவைகளைக்‌ காணமுடியும்‌. 


பரிபூரணமாய்க்‌ கொடுக்கும்‌ பரலோக தேவன்‌ 


இவ்வலகத்திலே ஜசுவரியமுள்ளவர்கள்‌ இறுமாபப்புள்ள 
சிந்தையுள்ளவா்களாயீராமலும்‌, நிலையற்ற  ஐசுணரியத்தின்‌ மேல்‌ 
நம்பிக்கை வையாமலும்‌, நாம்‌ அனுபயவிக்கிறதற்குச்‌ சகலவித 
நன்மைகளையும்‌ நமக்குச்‌ சம்பயணமாய்க்‌ கொடுக்கிற ஜீவனுள்ள 
தேவன்மேல்‌ நம்பிக்கை வைக்கவும்‌, | தீமோத்தேயு 6:17 


உங்களில்‌ ஒருவன்‌ ஞானத்தில்‌ குறைவள்ளவனாயிருந்தால்‌, யாவருக்கும்‌ 
சம்பூரணமாபக்‌ கொடுக்கறெவரும்‌ ஒருவரையும்‌ 
கழந்துகொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில்‌ கேட்கக்கடவன்‌, அப்பொழுது 
அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. யாக்கோபு 1:5 


உலகப்பிரகாரமான பெற்றோர்கள்‌ ஒருவேளை நமக்கு எதையும்‌ சேர்த்து வைக்காமல்‌ 
போயிருக்கலாம்‌, ஆனால்‌, நம்னை உண்டாக்கிய பரலோக தேவன்‌ நமக்கு எல்லாவற்றையும்‌ 
சம்பூரணமாய்‌ கொடுக்கிறவராகவே இருக்கிறார்‌. எனது பிள்ளைகளிடம்‌ நான்‌ எப்போதும்‌ 


“Your father is not a rich man but he belongs to a rich father” (உங்களுடைய 
தகப்பன்‌ பணக்காரரல்ல, ஆனால்‌, மிகப்‌ பெரிய பணக்காரருடையவர்‌) என்று எப்போதும்‌ 
சொல்வது வழக்கம்‌. எல்லாவற்றையும்‌ நமக்கு பரிபூரணமாய்க்‌ கொடுப்பதையே தேவன்‌ 
விரும்புகிறார்‌. தேவனுடைய வரங்கள்‌ எல்லாருக்கும்‌ உண்டு. 


பவுல்‌ ரோமாபுரியிலுள்ள சபை மக்களைப்‌ பார்த்ததில்லை, அந்த சபையை அவன்‌ 
ஒருபோதும்‌ சந்தித்ததுமில்லை; அந்த சபை மக்களோடு கூட ஒருபோதும்‌ பேசினதுமில்லை. 
பவுல்‌ ரோமாபுரியிலுள்ள சபைக்குச்‌ செல்ல வாஞ்சையாயிருந்தபோது, தனது 
வருகையைக்குறித்து அவர்களுக்கு ஓர்‌ கடிதம்‌ எழுதுகிறார்‌. அதிலே, 


உங்கள்‌ விசுவாசம்‌ உலகமெங்கும்‌ பிரசித்தமாகறபடியினாலை, 
முதலாவது நான்‌ உங்களெல்லூ©ருக்காகவும்‌ இயேசு குறிஸ்து மூலமாய்‌ 
ஏன்‌ தேவனை ஸ்தோத்தரிக்கிறென்‌. நான்‌ ஜெயம்‌ பண்ணும்போதெல்லாம்‌ 
இடைவிடாமல்‌ உங்களை தநினைத்துக்கொண்டருக்கிறதைக்குறித்துத்‌ 
தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என்‌ ஆவியோடு நான்‌ 
சேவிக்க] தேவன்‌ எனக்குச்‌ சாட்சியாயிருக்கறார்‌. நங்கள்‌ 
ற்தூரப்படுவதற்காக ஆனிக்குரிய சில வரங்களை உங்களுக்குக்‌ 
கொடுக்கும்படிக்கும்‌, ரோமர்‌ 1:8-10 


Njt kdpjHfs: jq;fs; ரர | வி்வாசத்தில்‌ வளரவும்‌, ஸ்திரப்படவும்‌ சில வரங்களைக்‌ 
iti;iipdhy; xUNtis ekf:F | °*"C*கம்மியாக நான்‌ உங்களைச்‌ சந்திக்க 
tuq;ts; fpilj;jhYk;> ?" | வருகிறேன்‌ என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. ரோமாபுரியிலுள்ள 


தன்‌ 5 சபை மக்களின்‌ விசுவாசம்‌ உலகமெங்கும்‌ 
tuq;fs; ன்‌ Nit பரவியிருக்கும்போதும்‌ கூட அவர்களது விசுவாசத்தை 
kdniHfenlknlla‘ivv 5 ள்‌ த்‌ த ட்‌ ்‌ த 
இன்னமும்‌ வர்த்திக்கப்பண்ணும்படியாக வரங்களைக்‌ 

கொடுக்க பவுல்‌ வாஞ்சிக்கிறார்‌. என்னிடத்திலுள்ள வரங்களை உங்களுக்குக்‌ 


கொடுக்கும்படியாக நான்‌ வருகிறேன்‌ என்றே பவுல்‌ எழுதுகிறார்‌. 


நான்‌ உங்களிடத்தில்‌ வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின்‌ 
சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடே வருவேனென்று அறிந்திருக்கிறென்‌. 
ரோமர்‌ 15:19 


நம்முடைய சபைகளில்‌ ஊழியர்களை அழைத்தால்‌, அவரிடம்‌ இருக்கின்ற 
வரங்களையே முதலாவது நாம்‌ பார்ப்போம்‌. இந்த வரமுடையவர்‌ வருவதினால்‌ என்னுடைய 
சபையிலே என்ன வளர்ச்சி உண்டாகும்‌ என்பதை அறிந்த பின்பே நாம்‌ அவரை 
அழைக்கிறோம்‌. “Y௦ப Need to identify what you have and also you Need to identify 
what others have” நமக்குள்ளே புதைந்துள்ள வரங்களையும்‌, பிறருக்குள்ளே 
மறைந்திருக்கின்ற வரங்களையும்‌ நாம்‌ கண்டுகொண்டால்‌ மாத்திரமே இருக்கின்ற 
இடத்திலும்‌, தேசத்திலும்‌ ஒரு மாறுதலை நம்மால்‌ கொண்டுவர முடியும்‌. நாம்‌ சாதாரணமாய்‌ 
வாழ அல்ல தேவனுக்காய்‌ இவ்வுலகத்தில்‌ வல்லமையுடன்‌ வாழவே 
அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


அச்சாரம்‌ ஆவியானவரே 


வரங்களில்‌ வித்தியாசம்‌ உண்டு, ஆவியானவர்‌ ஒருவரே. 
ஊழியங்களிலேயும்‌ வித்தியாசம்‌ உண்டு, கர்த்தர்‌ ஒருவரே. 
கிரியைகளிலேயும்‌ வித்தியாசங்கள்‌ உண்டு, 
எல்லாருக்குள்ளும்‌ எல்லாவற்றையும்‌ நடப்பிக்கற தேவன்‌ 
ஒருவரே. எப்படியெனில்‌, 


ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தைப்‌ போதிக்கும்‌ வசனமும்‌, 
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும்‌ வசனமும்‌, 
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலையே விசுவாசமும்‌, 

வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேையே குணமாக்கும்‌ வரங்களும்‌, 
வேறொருவனுக்கு அற்புதங்களைச்‌ செய்யும்‌ சக்தியும்‌, 


வேறொருவனுக்குத்‌ தர்க்கதரிசனம்‌ உரைத்தலும்‌, 

வேறொருவனுக்கு ஆவிகளைப்‌ பகுத்தறிதலும்‌, 

வேறொருவனுக்குப்‌ புற்பல பாஷைகளைப்‌ பேசுதலும்‌, 

வேறொருவனுக்குப்‌ பாஷைகளை வியாக்கியானம்‌ பண்ணுதலும்‌ 
அளிக்கப்படுகிறது. 


இவைகளையெல்லாம்‌ அந்த ஒரே ஆவியானவர்‌ நடப்பித்து, தமது 
சித்தத்தின்‌ முப அவனவனுக்குப்‌ பகிர்ந்து கொடுக்கிறூர்‌. 1 கொரிந்தியர்‌ 
12 : 4- 6, 11 


ஒன்பது விதமான ஆவியின்‌ வரங்கள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ மூலமாய்‌ நம்மேலே 
வைக்கப்பட்டிருக்கின்றன. நான்‌ சிறுவனாய்‌ இருந்தபோது, எனது தாய்‌ என்னை 
கடைத்தெருவிற்குக்‌ கூட்டிக்கொண்டு போவார்கள்‌; என்னுடைய வீட்டில்‌ மாதத்தில்‌ ஒரே 
நாளிலே அந்த மாதத்தின்‌ எல்லா தேவைகளுக்கான பொருட்கள்‌ அத்தனையும்‌ 
வாங்கிவிடும்‌ வழக்கம்‌ இருந்தது. அப்படி பொருட்களை வாங்கும்போது, நாங்கள்‌ 
வாங்குகின்ற கடையில்‌ ஒரு கிலோ இனிப்பும்‌ எங்களுக்கு இலவசமாகக்‌ கிடைக்கும்‌; அந்த 
இனிப்பை வாங்குவதற்காக நானும்‌ எனது தாயாருடன்‌ மிகவும்‌ ஆசையோடு கூடச்‌ 
செல்வேன்‌. ஒருமுறை நான்‌ அப்படி கடைத்தெருவிற்குச்‌ சென்றிருந்தபோது, அங்கே ஒரே 
டப்பாவில்‌ பல இனிப்புகள்‌ இருப்பதைப்போல ஒரு சுவரொட்டி ஓட்டப்பட்டிருந்தது, நான்‌ 
அதைக்‌ கண்டவுடன்‌ எனது தாயாரிடம்‌ இன்று அந்த சுவரொட்டியில்‌ காணப்படுகிற 
டப்பாவே வேண்டும்‌ என்று கடைக்காரரிடம்‌ கேட்கச்‌ சொன்னேன்‌. எனது தாய்‌ என்னிடம்‌ 
அது மிட்டாய்‌ டப்பா அல்ல, டால்டா டப்பா, டால்டா மூலம்‌ இத்தனை இனிப்புகளைச்‌ 
செய்யலாம்‌ என்று காட்டியிருக்கிறார்கள்‌, நீ அந்த எண்ணெய்‌ டப்பாவை வாங்கிக்கொண்டு 
என்ன செய்யப்‌ போகிறாய்‌ என்று என்னிடம்‌ கேட்டார்கள்‌. அப்போதுதான்‌ எனக்கு புரிந்தது. 
அவ்வாறே, பரிசுத்த ஆவியாவரின்‌ எண்ணெய்‌ நம்முடைய வாழ்க்கையில்‌ குறைவில்லாமல்‌ 
காணப்பட்டால்‌ ஒன்பது விதமான ஆவியின்‌ வரங்களும்‌ கூடவே நம்மிடத்தில்‌ காணப்படும்‌. 


பரிசுத்த ஆவியானவரின்‌ வரங்களை வேதத்தின்‌ அடிப்படையில்‌ வெளிப்படையான வரங்கள்‌, 
ஊக்கமளிக்கும்‌ வரங்கள்‌, ஊழிய வரங்கள்‌ என மூன்று விதமாக நாம்‌ பிரிக்கமுடியும்‌. 


வெளிப்படையான வரங்கள்‌ பலரிடத்திலே காணப்படுவதோடு, உற்சாகப்படுத்துகின்ற 
அல்லது ஊக்கமளிக்கின்ற வரங்களும்‌ பலருக்குள்ளே மறைந்து காணப்படுகின்றன. 
இவைகள்‌ வெளிப்படையாய்‌ காணப்படாவிட்டாலும்‌, மற்றவர்களுக்குள்ளே 
புதைந்துகிடக்கின்ற தாலந்துகளை, வரங்களை வெளிக்கொண்டுவர இவ்வகை வரங்கள்‌ 
பெரிதும்‌ பயனுள்ளவைகள்‌. ஒருவரை உற்சாகப்படுத்துவதின்‌ மூலமும்‌, அவரை 
ஊக்கப்படுத்துவதின்‌ மூலமும்‌ அந்நபரை ஆவிக்குரிய பாதையில்‌ நாம்‌ முன்னேற்ற முடியும்‌; 
அதே வேளையில்‌ ஓடுகின்ற ஊழியரையும்‌ சோர்புக்குள்ளான வார்த்தைகளைப்‌ பேசி 
பாதையை விட்டு ஒதுக்கிவிடவும்‌ முடியும்‌. உற்சாகப்படுத்துகின்ற, ஊக்கமளிக்கின்ற 
வரங்களும்‌ நம்மில்‌ பலருக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. 


ஊழிய வரங்களைப்‌ பெற்ற சிலர்‌ அப்போஸ்தலராகவும்‌, சிலர்‌ 
தீர்க்கதரிசிகளாகவும்‌, சிலருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்‌ வரமும்‌, சிலருக்கு போதித்து 
ஒரு கூட்டஜனங்களை நடத்துகிற வரமும்‌ அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும்‌ 
போதகர்களல்ல, எல்லாரும்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லலாம்‌ ஆனால்‌ எல்லாரும்‌ 
தீர்க்கதரிசிகளல்ல, பற்பல இடங்களுக்குச்‌ சென்று ஊழியஞ்‌ செய்யலாம்‌, ஆனால்‌ 
எல்லாரும்‌ அப்போஸ்தலர்களல்லவே. 


மூன்று விதமான இப்படிப்பட்ட வரங்கள்‌ நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது, 
இப்படிப்பட்ட வரங்களைக்குறித்து நாம்‌ கவனமாய்‌ இருக்கவேண்டியது அவசியம்‌. 
இன்றைக்கு ஊழியத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம்‌ என்னவென்றால்‌ 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்க அழைக்கப்பட்டவர்கள்‌ போதகர்‌ ஊழியத்தைச்‌ செய்கிறார்கள்‌; 
போதக ஊழியத்திந்கென்று அழைக்கப்பட்டவர்கள்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கிறார்கள்‌. 
நமக்குள்‌ உள்ள வரங்களை நாம்‌ அடையாளம்‌ கண்டுகொள்ளாத பட்சத்தில்‌ நமது 
ஊழியங்கள்‌ ஒரு தாக்கத்தை உண்டுபண்ணாது. நம்முடைய வீட்டில்‌ என்ன சாப்பாடு 
சமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருந்தால்‌ மாத்திரமே விருந்தினர்களுக்கு 


தேவையானதைக்‌ கொடுக்கமுடியும்‌, அதே போல்‌ நம்மிடத்தில்‌ தேடி வருகின்ற 
ஜனங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய உணவை அளிக்கவேண்டுமானால்‌ நமக்குள்‌ 
மறைந்திருக்கின்ற வரங்களை அறிந்துகொள்ளவேண்டியது மிகமிக அவசியம்‌. 


mofha; epw;Fk; ahH ,tHfs; 
jpusha; epw;Fk; ahH ,tHfs; 
Nridj; jiytuhk; ,NaRtpd; NghHf;fsj;jpy; 
mofha; ep;w;Fk; ahH ,tHfs; 


ப jhye;Njh ,uz;L jhye;Njh 
le;J jhye;Njh cgNahtpj;Njh 
rpwpjhdaNjh nghpjhdNjh 
ngw;wgb nra;J Kbj;NjhH 


